











11 


(6), தந்துரை -- நூலுக்கு இன்றியமையா தனவும்‌, நூலுள்‌ 
கூறப்படும்‌ பொருளல்லாதனவுமாகிய உத்தி,மதம்‌,. 
அழகு முதலியவற்றை நூலுக்குத்‌ தந்து உரைத்‌ 
தலின்‌ “தந்துரை'யாம்‌. 


(7). புனைந்துரை ௮. *அணிந்துரை” என்றது போலப்‌ 
“புனைந்துரை:யாம்‌. (1) 


பொதுப்பாயிரம்‌ நான்கு' ஏன்பார்‌ கூற்றுப்‌ 
பற்றிய தடைவிடைகள்‌ : 2 


“ஈவோன்தன்மை, ஈதலியற்கை, கொள்வோன்தன்மை; 
கோடன்மரபு என நான்கு வகைப்படும்‌ பொதுப்பாயிரம்‌” 
என்பர்‌ இளம்பூரணர்‌ முதலியோர்‌. அவர்கள்‌ “நூல்‌” என்ற 
ஒன்றை . விட்டொழித்தனர்‌. அங்ஙனம்‌ நூலை நீக்கிப்‌ 
பொதுப்பாயிரத்தை வகைப்படுத்தல்‌ பொருந்துமா எனின்‌, 
பொருந்தாது. ஏனெனின்‌ பாயிரம்‌ கூறுதல்‌ நூல்கட்கன்‌ றிப்‌ 
பிறவற்றிற்கன் று. ஆதலின்‌ நூலின்‌ வரலாறு ஒன்றையே 
உறுதியாகக்‌ கூறவேண்டும்‌, அதனோடு ஆசிரியன்‌ வரலாறு 
முதலிய நான்கினையும்‌ . உடன்கூறுதல்‌ எதுகருதியெனின்‌, 
வரலாற்று முறைமையின்‌.வாராதார்‌ நூல்களைக்‌ கற்பிக்கவும்‌ 
கற்கவும்‌ புகுந்தால்‌, *பொய்படுமொன்றரர புனைபூணும்‌ 
கையறியாப்‌ பேதை வினைமேற்கொளின்‌ ? (குறள்‌) என்ற 
வாறு அமைந்து, நூல்கள்‌ அருமையும்‌ பெருமையும்‌ கெட்டுப்‌ 
பயன்படாவாம்‌ என்பது கருதியேயாம்‌. 


ஆயின்‌, நான்முகத்து. உரைக்கப்படும்‌ பாயிரவுறுப்பி 
னுள்‌ நாலைக்‌ . கூறுவது பொருந்தாதெனின்‌,  இவ்விலக்க 
ணத்தா னமைபவன்‌ ஆசிரியன்‌ என்றாற்போல, இவ்விலக்க 
ணத்தா னமைவது நூல்‌ என்றதன்றிப்‌ பாயிரத்துள்‌ நூலைக்‌ 
கூறியதன்று. ஆதலின்‌ : தொல்காப்பியர்‌ நரலினியல்பை 
(ஓத்துறுப்பாகிய) மரபியலுள்‌ சகூ.றினாற்போல இவ்வாசிரியர்‌ 
பாயிரவுறுப்பினுள்‌ கூறினார்‌. 3 (8) 



























































































































































192 


சாரியை பொருந்த அவ்விடத்து - வல்லினம்‌ மிகுதலும்‌ 
பொருந்தும்‌” என்பது இதற்குக்‌ கூறப்படும்‌ பலவிதிகளுள்‌ 
ஓன்று. அதன்படி, “இல்‌” என்பதணஷோடு ஆகாரச்சாரியை 
பொருந்த நிலைமொழியொற்று இரட்டித்து “இல்லா” என 
நின்றது. பிறகு, வருமொழி வல்லினம்மிக்கு 'இல்லாப்‌ 
பொருள்‌' என முடிந்தது. “இல்லாமையாகிய பொருள்‌ ” 
என: விரியின்‌ பண்புத்தொகையாகவும்‌, இல்லாதபொருள்‌ 
என விரியின்‌ பெயரெச்சத்தொடராகவும்‌ ப்பட்‌ இஃது 
அல்வழிப்புணர்ச்சியாம்‌. (298) 


அஞ்ஞானம்‌. அ.-டஞானம்‌ என்றும்‌ அவ்‌--ஞானம்‌ 
என்றும்‌ இருவகையாகப்‌ பிரிக்கப்படும்‌. அவற்றுள்‌, 


௮--ஞானம்‌,. 

““ஏகரவினா முச்சுட்டின்‌ முன்னர்‌... பிறவரின்‌ அவை 
யும்‌... தோன்றுதல்‌ நெறியே?” என்பது நூற்பா. சுட்டு 
இடைச்சொல்முன்‌ வருமொழியில்‌ உயிரும்‌ யகரமும்‌ ஒழிந்த 
ஏனைய மெய்கள்‌ வந்தால்‌ வந்த அம்மெய்யே மிகுதல்‌ முறை? 
என இங்கு விதி கூறப்பட்டுள்ளது. அதன்படி, ௮ என்‌ 
னுஞ்‌ சுட்டின்முன்‌ ஞானம்‌ என்னும்‌ மெல்லின முதல்மொழி 
வர, வருமொழியின்‌ முதலில்வந்த அந்த ஞகரமெய்‌$ய மிக்கு 
'அஞ்ஞானம்‌' என முடிந்தது. 

“சுட்டுவகரம்‌ மூவினமுற முறையே 

ஆய்தமும்‌ மென்மையும்‌ இயல்புமா கும்‌” என்பது நூற்பா, 
“அவ்‌ முதலிய அஃறிணைப்பண்புச்‌ சுட்டுப்பெயரீற்று வகரம்‌ 
வல்லினம்‌ வர ஆய்தமாகவும்‌, மெல்லினம்‌ வர வந்த அம்‌ 
மெய்யாகவும்‌, இடையினம்‌ வர இயல்பாகவும்‌ புணரும்‌” 
என்பது இங்குக்கூறப்படும்‌ விதி, அதன்படி, அவ்‌ என்பதன்‌ 
முன்‌ ஞானம்‌ என்னும்‌ மெல்லினமுதல்மொழி வர, நிலை 
மொழியீற்று வகரம்‌ வருமொழி முதலில்‌ வரும்‌ ஞகரமாகத்‌ 
திரிந்து “அஞ்ஞானம்‌” என முடிந்தது. . (285) 

தெவ்வுக்கடிதூ. தெவ்‌4-கடிது. 

““தெவ்வென்‌ மொழியே தொழிற்பெய ரற்றே”? என்பது 
நூற்பா. 











